GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[ Regd . No. TNICCN/ 467 / 2009- 11 . 
[ Price : Rs . 4 . 00 Paise . 


HT OF 


E 


HTTEN 


GOVERN 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


+fHAHALE 


PEG 


TMA 


VISIAEL 


ADUATE 


* 


TRU 
! 


PUBLISHED BY AUTHORITY 


4LONE TRI 


RIUMPHS 


No . 26 ] 


CHENNAI, WEDNESDAY , JULY 8 , 2009 

Aani 24 , Thiruvalluvar Aandu - 2040 


Part VI - Section 2 
Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


Pages . 


ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் , வேலூர் 


தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் : 


வேலூர் மாவட்டம் , ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் , நந்தியாலம் ஊராட்சிமன்றத் தலைவரை 

பதவியிலிருந்து நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை .... .... 


268 


வேலூர் மாவட்டம் , திமிரி ஊராட்சி ஒன்றியம் , மோசூர் ஊராட்சிமன்றத் தலைவரை 

பதவியிலிருந்து நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை 


268 


268- 269 


வேலூர் மாவட்டம் , பேர்ணாம்பட்டு ஊராட்சி ஒன்றியம் , வடகரை ஊராட்சி மன்றத் தலைவரை 

பதவியிலிருந்து நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை .... 
வேலூர் மாவட்டம் , குடியாத்தம் ஊராட்சி ஒன்றியம் , சேங்குன்றம் ஊராட்சிமன்றத் தலைவரை 

பதவியிலிருந்து நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை ... .... 


269 


ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் , கடலூர் 


269 


கடலூர் மாவட்டம் , கடலூர் ஊராட்சி ஒன்றியம் , நடுவீரப்பட்டு ஊராட்சி மன்றத் தலைவரை 

பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை ... 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 


270 - 275 


Loss of Certificates 


DTP _ VI - 2 ( 26 ) - 1 


[ 267 ] | 


DTP - VI- 2 ( 26 ) - 2 
DTP - VI-2 ( 26 ) - 2 


DTP - VI -2 (26 ) - 1a 


268 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI — Sec . 2 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS, ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் , வேலூர் 
வேலூர் மாவட்டம் , ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் , நந்தியாலம் ஊராட்சிமன்றத் தலைவரை 
பதவியிலிருந்து நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந .க . அ5/1558/ 2008 ) 
No . VI(2 )/ 334/ 2009 . 

தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 பிரிவு 205 , உட்பிரிவு 11 - ல் ஊராட்சிகள் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு 
அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி வேலூர் மாவட்டம் , ஆற்காடு ஊராட்சி ஒன்றியத்தைச் சார்ந்த நந்தியாலம் ஊராட்சிமன்ற தலைவர் 
திரு.வி . கருணாநிதி என்பவர் ஊராட்சி நிதியிலிருந்து ஆவணங்கள் இல்லாமல் செலவினம் மேற்கொண்டது , முறையாக கூட்டம் நடத்தாதது , 
அங்கீகரிக்கப்படாத கடையில் பொருட்கள் வாங்கியது , விதிமுறை மீறி சுங்கவரி வசூலித்தது , அதில் ஊராட்சிமன்ற தீர்மானம் இன்றி 
செலவினம் மேற்கொண்டது மற்றும் ஊராட்சிக்கு தானம் அளித்த நிலத்தை தனியாருக்கு அளித்து இழப்பு ஏற்படுத்தியது தொடர்பாக 
அன்னார் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் , அக்குற்றச்சாட்டுகளுக்கு ஊராட்சிமன்ற தலைவர் அளித்த விளக்கங்கள் மற்றும் ஊராட்சி 
மன்றத்தின் கருத்தினை பரிசீலனை செய்து உளத்தேர்வின்படி நந்தியாலம் ஊராட்சி மன்றத் தலைவர் திரு . வி . கருணாநிதி என்பவரை 
ஊராட்சிமன்றதலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து இதன் மூலம் அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 


இவ்வறிவிக்கை தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 பிரிவு 262 (1)- ன்படி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து 
அமுலுக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது . 


வேலூர் மாவட்டம் , திமிரி ஊராட்சி ஒன்றியம் , மோசூர் ஊராட்சிமன்றத் தலைவரை 
பதவியிலிருந்து நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந .க . அ5 / 3543/2008 ) 
No. VI( 2 )/ 335 / 2009 . 

தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 பிரிவு 205 , உட்பிரிவு 11- ல் ஊராட்சிகள் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு 
அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி வேலூர் மாவட்டம் , திமிரி ஊராட்சி ஒன்றியத்தைச் சார்ந்த மோசூர் ஊராட்சிமன்ற தலைவர் திருமதி 
எம் . விஜயலட்சுமி என்பவர் தமது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அரசு விதிமுறைகளை பின்பற்றாமல் இந்திரா நினைவு குடியிருப்பு 
திட்ட தொகுப்பு வீடுகளை சொந்த வீட்டுமனை பட்டா இல்லாத நபர்களுக்கு ஒதுக்கீடு செய்தது . அவ்வாறு ஒதுக்கீடு செய்த வீட்டினை 
வேறு நபர்களுக்கு கட்டிக்கொடுத்தது மற்றும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பயனாளிக்கு தொகை வழங்கியதாக போலி ஆவணங்கள் தயாரித்து 
ஊராட்சிக்கு நிதி இழப்பு ஏற்படுத்தியது தொடர்பாக அன்னார் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் , அக்குற்றச்சாட்டுகளுக்கு ஊராட்சிமன்ற 
தலைவர் அளித்த விளக்கங்கள் மற்றும் ஊராட்சி மன்றத்தின் கருத்தினை பரிசீலனை செய்து உளத்தேர்வின்படி மோசூர் ஊராட்சிமன்ற 
தலைவர் திருமதி எம் . விஜயலட்சுமி என்பவரை ஊராட்சிமன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து இதன் மூலம் அறிவிக்கை 
வெளியிடப்படுகிறது . 


இவ்வறிவிக்கை தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 262 ( 1) - ன்படி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து 
அமுலுக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது . 


வேலூர் மாவட்டம் , பேர்ணாம்பட்டு ஊராட்சி ஒன்றியம் , வடகரை ஊராட்சிமன்றத் தலைவரை 
பதவியிலிருந்து நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந . க . அ3/ 3897 /2008 ) 


No . VI(2 )/ 336 / 2009 . 


தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 பிரிவு 205 , உட்பிரிவு 11 - ல் ஊராட்சிகள் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு 
அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி வேலூர் மாவட்டம் , பேர்ணாம்பட்டு ஊராட்சி ஒன்றியத்தைச் சார்ந்த வடகரை ஊராட்சிமன்றத் தலைவர் 
திரு எம் . ரமேஷ் என்பவர் தமது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஊராட்சிக்கு தொடர்பில்லாத நபர்களுக்கு காசோலை அளித்து 


July 8 , 2009 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


269 


காசாக்கியது , அங்கீகரிக்கப்படாத கடைகளில் பொருட்கள் வாங்கியது . செலவுச் சீட்டுகள் இன்றி தொகை எடுத்தது , ஆவணங்களை 
முறையாக பராமரிக்காதது மற்றும் போலி ஆவணங்கள் தயாரித்து ஊராட்சி நிதியை கையாடல் செய்தது தொடர்பாக அன்னார் மீது 
சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் , அக்குற்றச்சாட்டுகளுக்கு ஊராட்சிமன்றத் தலைவர் அளித்த விளக்கங்கள் மற்றும் ஊராட்சி மன்றத்தின் 
கருத்தினை பரிசீலனை செய்து உளத்தேர்வின்படி வடகரை ஊராட்சி மன்ற தலைவர் திரு . எம் . ரமேஷ் என்பவரை ஊராட்சிமன்ற தலைவர் 
பதவியிலிருந்து நீக்கம் செய்து இதன் மூலம் அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 


இவ்வறிவிக்கை தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 262 (1)- ன்படி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து அமலுக்கு 
வரும் என தெரிவிக்கப்படுகிறது . 


வேலூர் மாவட்டம் , குடியாத்தம் ஊராட்சி ஒன்றியம் , சேங்குன்றம் ஊராட்சிமன்றத் தலைவரை 

பதவியிலிருந்து நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


( ந .க . அ4 / 4207 / 2008 ) 


No . VI ( 2)/ 337 /2009 . 

தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 பிரிவு 205 , உட்பிரிவு 11- ல் ஊராட்சிகள் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு 
அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி வேலூர் மாவட்டம் , குடியாத்தம் ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்த சேங்குன்றம் ஊராட்சிமன்றத் தலைவர் 
திருமதி டி . பாக்கியலட்சுமி என்பவர் தமது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஊராட்சிக்கு தொடர்பில்லாத நபர்களால் குறிப்பாக 
ஊராட்சிமன்றத் தலைவரின் கணவருக்கு காசோலை அளித்து காசாக்கியது . தீர்மானம் பெறாமல் செலவினம் மேற்கொண்டது மற்றும் 
முறையாக நிர்வாகம் செய்யாமலும் தன்னிச்சையாக அரசின் பணத்தை செலவிட்டு வீணடித்தது தொடர்பாக அன்னார் மீது சுமத்தப்பட்ட 
குற்றச்சாட்டுகள் , அக்குற்றச்சாட்டுகளுக்கு ஊராட்சி மன்றத் தலைவர் அளித்த விளக்கங்கள் மற்றும் ஊராட்சி மன்றத்தின் கருத்தினை 
பரிசீலனை செய்து உளத்தேர்வின்படி சேங்குன்றம் ஊராட்சிமன்ற தலைவர் திருமதி டி . பாக்கியலட்சுமி என்பவரை ஊராட்சிமன்றத் தலைவர் 
பதவியிலிருந்து நீக்கம் செய்து இதன் மூலம் அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 

இவ்வறிவிக்கை தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 262 (1)- ன்படி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து 
அமுலுக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது . 


வேலூர், 
2009 ஜூன் 24 . 


செ . இராஜேந்திரன் , 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித் தலைவர். 


ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் , கடலூர் . 


கடலூர் மாவட்டம் , கடலூர் ஊராட்சி ஒன்றியம் , நடுவீரப்பட்டு ஊராட்சி மன்றத் தலைவரை 

பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந . க . எண் அ8/2593/2008 ) 


No . VI(2 )/ 338 /2009 . 


தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 பிரிவு 205 , உட்பிரிவு 11 - ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு 
அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி கடலூர் மாவட்டம் , நடுவீரப்பட்டு கிராம ஊராட்சித் தலைவர் திரு . K .T . ஆறுமுகம் என்பவர் தேசிய 
ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் மக்களுக்கு ஊதியமாக வழங்க வேண்டிய பணத்தை இத்திட்டத்திற்கு முரணாக , தன்னிச்சையாக 
தமிழ்நாடு மெர்க்கன்டைல் வங்கி லிமிடெட் , கடலூர் கிளையில் இரண்டாவதாக ஒரு கணக்கு துவங்கி அதிலிருந்து வட்டார வளர்ச்சி 
அலுவலரின் அனுமதியின்றி முறைகேடாக தொகை எடுத்து கையாடல் செய்யப்பட்டுள்ளது மட்டுமல்லாமல் , ஊராட்சி மன்றத் தலைவர் 
என்னும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அரசு திட்டத்தில் முறைகேடு செய்து அரசு நிதியை கையாடல் செய்து இதன் முலம் ஏழை 
எளிய கிராமப்புற வேலையற்ற மக்களுக்கு கிடைக்கவேண்டிய நியாயமான வேலை வாய்ப்பை பறித்து , அரசின் சீரிய திட்டமான தேசிய 
ஊரக வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைத்த நடுவீரப்பட்டு ஊராட்சி மன்றத் தலைவர் திரு . K .T . ஆறுமுகம் என்பவரை , நடுவீரப்பட்டு 
கிராம ஊராட்சியின் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 

இந்த உத்தரவு தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாள் முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது . 


கடலூர் , 
2009 ஜூன் 24 . 


பெ . சீத்தாராமன் , 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித் தலைவர் . 


270 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI — Sec . 2 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 


LOSS OF CERTIFICATES 


It is hereby notified that the Original Higher Secondary Certificates / Matriculation Certificates / Diploma Certificates / 
School Certificates of the following pupils are reported to have been lost beyond recovery . Necessary steps are being taken 
to issue the duplicate of the said Certificates. If the Originals were to be found by anybody , they should be treated as invalid 
and sent to the Secretary , Board of Higher Secondary Examination / Directorate of Government Examinations , 
Chennai-6 / Director of Technical Education , Chennai- 25 / Inspector/Inspectress of Matriculation and Anglo -Indian Schools 
as the case may be for cancellation : 


C . N . C . 
Number. 


Name of the Candidate 

and Institution . 


Register Number 
and Certificate 

Number. 


Month 
and Year. 


Details of 
Examination . 


Reference Number 

and Date . 


(1 ) 


(2 ) 


( 3 ) 


( 4 ) 


(5 ) 


(6 ) 


No . VI(2)/339/2009 . 


April 2001 


1370991 
B . 83772 


Letter No. 108011/M4/09 

23- 6 - 2009. 


Raja Prabhu , N . 
Shankara Institute 
of Technology , 
Saravanampatti, 
Coimbatore -641 035 . 


Electrical and 
Electronics 
Engineering 
First Class with 
Honours. 


V .K . JEYAKODI, 
The Principal Secretary /Commissioner of 

Technical Education & Chairman , 
Board of Examinations, DOTE , 

Guindy , Chennai-600 025 . 


தேர்வின் 
விவரம் . 


சி .என் .சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் . பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 
(1) 

(2 ) 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 
(3) 


(5) 


No . VI(2 )/ 340 /2009. 


Coonoor : 
George Joseph , J. 


189966 


March 2002 


S . S .L .C . 


5 .8 . 6T600T 014119 / 92 - 5 /2009, 

18 -6 - 2009 . 
Do . 
Do. 


813704 
192598 
106477 
133449 
136564 


March 2003 
April 2002 
March 1989 
March 1993 
March 1995 


S .S .L . C . 
S .S .L.C . 
S . S .L .C . 
S.S .L .C . 
S .S .L . C . 


N . P . Karthiga 
S . Poornima 
S . Hebsibha 
R . Chitra 
B . Chandramugi 
Krishnagiri: 
V . Ravi 
V . Kavitha 
S . Ramanan 
L . Yoganayagi 


100496 
590698 


April 1980 
October 1999 
April 1998 
March 2001 1 
March 2002 ) 


S . S .L . C . 
S . S .L . C . 
S . S .L . C . 


228003 


277643 
721214 


S.S.L.C . 


July 8 , 2009 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


271 


சி . என் .சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் . பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 
( 3 ) 


கடித எண்ணும் 

தேதியும் . 


( 1) 


( 4 ) 


(5) 


(6 ) 


( 2 ) 
Krishnagiri - cont. 
M . Gopi 


261933 
589304 


March 2000 1 
October 2001 


S . S . L . C . 


15 .5 . 6T600T 014119 /12 - 5 /2009, 

18 -6 - 2009. 


242311 
289039 
359093 


Pudukkottai: 
P . Senkathir, K .K . 
K . Mohamed Ali 
S . Thamizventhan 
M . Palaniappan 
Gobichettipalayam : 
Thangavel, K .K . 
A . Palanisamy 
K . P . Karuppanasamy 


March 1996 
March 2003 
March 2005 
April 1999 


S . S .L . C . 
S.S .L.C . 
S.S .L .C . 
S .S .L . C . 


268981 


0 


S . S .L . C . 
S.S.L.C . 


0 


423449 
198117 
141493 
395834 


April 1991 
March 1984 
April 1990 
October 1990 ) 


S . S .L . C . 


065141 


March 1982 


S . S .L . C . 


Tiruppur: 
P . Palanichamy 
Namakkal: 
P . Selvakumar 
R . Venkatachalam 
P . Revathi 
K . Nesamani 
G . Priya 


197712 
144583 
189458 
305153 
249577 
591645 
769156 


March 1995 
April 1991 
April 1997 
March 2003 
March 2000 
October 2000 
March 2003 


S. S.L .C . 
S. S.L .C . 
S . S . L . C . 
S . S . L . C . 


S .S.L.C . 


Salem : 
P . Arun 
R . Devendran 
C . Venkatesan 
S . Arul Kumar 
N . Sathiya 
C . Chandra 


609299 
161047 
096926 
211036 
214377 
239333 
588925 


September 2007 
March 1989 
March 1978 
April 1998 
April 1998 
March 2000 
October 2000 


S. S.L .C . 
S . S .L . C . 
S . S .L .C . 
S .S.L.C . 
S . S .L . C . 


S . S .L . C 


Aranthangi: 
J. Kamaraj 
P . Muruganantham 
P . Bragathambal 
N . Gunasekaran 
M . Gopinath 


S . S .L . C . 
S .S .L.C . 
S.S .L .C . 
S. S.L. C . 


S . S.L .C . 


225132 
262644 
358450 
110701 
371208 
386678 
182755 
224733 
280894 
603342 
259879 
637819 


April 1993 
March 1999 
March 2005 
March 1972 
April 2006 
March 2008 
March 1988 
April 1994 
March 20001 
October 2000 ) 
April 1998 1 
October 1998 ] 


B . Vasanthi 
Viji Prabhu, K . 
P . Raja 


S . S . L . C . 
S . S .L . C . 


S . S .L .C . 


M . Selvaraj 


S . S .L . C . 


272 


272 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


சி . என் .சி . மாணவர்/மாணவி பெயர், 
எண் . பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 
( 1 ) 

Erode: 
M . Easwari 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 
( 4 ) 


( 2 ) 


( 3) 


( 5 ) 


( 6 ) 


40 


262107 


March 2005 


S . S . L . C . 


ந .க . எண் 014119/ பி2 - 5 /2009 , 
18- 6 - 2009 . 


Pollachi : 
R . Karnan 
K . Manickamoorthy 
J. Srileka 
L . P . Ravindran 
L . Lavanya 
G . Karthikeyan 
R . Sivakumar 


157727 
161783 
118157 
114085 
217221 
211709 
828738 


March 1983 
March 1999 
April 1990 
March 1989 
March 2006 
March 2005 
March 2002 


S. S.L . C . 
S . S . L . C . 
S . S .L . C . 
S. S.L.C . 
S. S.L.C . 
S . S . L . C . 
S . S.L . C . 


Coimbatore : 
C . Anbarasi 
K .P . Vidya Prabhu 
C . Catherine Isabella 
Rachal M Thomas 
D . Vijayalatha 


160735 
160929 
166960 
162460 
124235 


March 1996 
March 1995 
March 1996 
April 1997 
March 1987 


S . S . L . C . 
S . S.L . C . 
S . S.L .C . 
S . S.L.C . 
S .S.L .C . 


Private : 
T . Mariyappan 


53 


617606 


March 1999 ) 


S .S.L .C . 


த . உமா , 

செயலாளர் , 
மாநிலப் பள்ளித் தேர்வுகள் குழுமம் மற்றும் 
இணை இயக்குநர் (பணியாளர்), 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


No . VI(2 )/ 341/ 2009. 


218267 


April 1994 


Matric 


ந . க . எண் 


100197 /M1/ 2009 , 
19- 6 - 2009 . 


226834 


April 1994 


Matric 


Do . 


226244 


March 1996 ) 


Matric 


Chengalpattu : 
R . Ramesh , 
A . P . Mat . Hr . Sec . School , 
Melmaruvathur . 
Revathi , R . , 
Baynes Mat. 
School , Jaladianpet . 
I . Fancy Anitha , 
S . G . Hindu Vidyalaya , 
Chennai-59. 
K . Arun , 
St . Marks Mat . 
Hr . Sec . School , 
Chromepet . 
Prem Kumar , M . , 
St . Joseph s 
Mat . Hr . Sec . School , 
M . M . Nagar . 


234141 


April 1997 


Matric 


852282 


March 2003 


Matric 


July 8 , 2009 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


273 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 

(4 ) 


(2 ) 


(3 ) 


(5) 


(6 ) 


853377 


March 2003 


Matric 


15 .8 . 6T600T 100197/M1/2009 , 

19 -6 - 2009. 


5 . 5 . 


V 


856113 


April 2004 


Matric 


00 


920263 


March 2007 


Matric 


00 


924428 


March 2007 


Matric 


சி .என் .சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 
(1) 

Chengalpattu - cont. 
Nithya, R ., 
G .K . S . Hindu Vid . 
Mat. Hr. Sec . School, 
Adambakkam . 
Burhanudeen , 
Crescent Res . Mat. 
Hr. Sec . School, Vandalur. 
Vasanth Kumar, M ., 
Lavender Mat. Hr. Sec. 
School, Tambaram West. 
Mohamed Haris Altaf, F .S ., 
St. Vincent Pollotti Mat. 
School, Chennai-43 . 

Ponneri: 
10 S . Sureshkannan , 

Meenakshi Mat. 
School, Chennai- 101. 
( Private ) 
Vidhya , S ., 
Swamy s Mat. School, Porur. 
Arun Kumar, K ., 
Holy Cross Mat. Hr. 
Sec . School, Valasaravakkam . 
Samuel Danraj, J., 
St. Paul s Mat. Hr. 
Sec. School, 
Mannurpet. 
(Private ) 


217316 


April 1991 


Matric 


201523 
858728 


September 1993 | 
March 2002 


Matric 


872743 


March 2005 


Matric 


876142 


March 2006 


Matric 


805424 
803495 


July 2006 
September 2006 


877337 


March 2006 


Matric 


929896 


March 2007 


Matric 


16 


029272 


March 1988 


Matric 


Deepika Priyadharshini, R ., 
Velammal Mat. Hr. Sec. 
School, Mogappair (East). 
Muruganand , T., 
Vellammal Mat. Hr. 
Sec . School, Mogappair (East). 
Chennai South : 
M . Venugopal , 
J. R . Matric School, 
Chennai- 26 . 
Sangeetha , R ., 
Arputharaj Mat. School, 
Chennai- 94 . 
Aravind , V ., 
Sri Krishnaswamy Mat . 
Hr. Sec. School, Chennai- 78 . 
Hemanth Vinay Kumar , B ., 
Sir M . Venkata S . Rao 
Mat. Hr. Sec . School, T . Nagar. 


233643 


March 1995 


Matric 


236933 


April 1997 


Matric 


254847 


March 2000 


Matric 


274 


274 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec. 2 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


சி . என் .சி . மாணவர்/மாணவி பெயர், 
எண் பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 
(1) 

(2 ) 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


( 3 ) 


(4 ) 


(5 ) 


(6 ) 


257570 


March 2000 


Matric 


5 .8 . 6T600 


100197/M1/2009 , 
19 -6 -2009 . 


865608 


April 2002 


Matric 


15 .5 . 6T600 


100197 /492 - 5 /2009 , 
19 -6 -2009. 


887172 


March 2006 


Matric 


Do . 


209814 


March 1989 


Matric 


217460 


March 1992 


Matric 


235572 


April 1997 


Matric 


868307 


March 2002 


Matric 


Chennai South — cont. 
K . R . Ramji, 
St. Augustine s Mat. School, 
T. Nagar. 
Ajai Sankaranarayanan , A ., 
J.G . Hindu Vid . Mat. 
Hr. Sec. School, Postal Colony . 
Thiageswaran , R ., 
Dr. B .M . S . Mat. School, 
Shenoy Nagar. 
Chennai Central: 
Nimlal, T., 
Sri Venkateswarar 
Mat. Hr. Sec. School, 
Chennai- 14 . 
Ganesh , S ., 
Gill Adarsh Mat. Hr. 
Sec . School, Chennai- 14 . 
Fabina Bindiya , 
Rosary Mat. School, 
Santhome, Chennai-4 . 
John Dianus Pradeep , L ., 
St. Michales Mat. 
Hr. Sec . School, Adyar. 
Chennai North : 
Malcolm Pradeep , P ., 
Baynes Mem . Bap . 
Mat. School, Chennai- 3 . 
B . Vani, 
Alagappa Mat. Hr. Sec . School, 
Purasawalkam . 
R . Kedar Nath , 
S . B .O . A . Mat. Hr. Sec . School, 
Anna Nagar . 
Jessy , S ., 
Dhanish Mat. Hr. 
Sec . School, Kambar Nagar. 
Karthik , K ., 
Kaligi Ranganathan 
Mat. Hr. Sec . School, 
Chennai- 11. 
Ram , S ., 
Kaligi Ranganathan 
Mat. Hr . Sec . School, 
Chennai- 11 . 
(Private ) 


228980 


April 1994 


Matric 


28 


263401 


March 2000 


Matric 


871305 


March 2001 


Matric 


871536 


March 2001 


Matric 


876162 


March 2002 


Matric 


890460 


March 2005 


Matric 


104453 


September 2005 


க . கமலா, 
கூடுதல் செயலாளர் , 
மெட்ரிகுலேசன் தேர்வுகள் குழுமம் , 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

OF6T6060 – 600 006 . 


July 8 , 2009 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


275 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


சி .என் .சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 
( 1 ) 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 
( 3 ) 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 
( 4 ) 


( 2 ) 


( 5 ) 


( 6 ) 


No . VI(2 )/ 342/ 2009 . 


கரூர் : 
Selvaraj , P 


991317 


November 2000 


எட்டாம் வகுப்பு ந.க .எண் 137932/ 11/2008 , 

19- 6 - 2009 . 


ஈரோடு : 
Keleeswaran , A . P . 


902051 


December 2001 


எட்டாம் வகுப்பு 


Do . 


சு . சந்திரவதனி , 
கூடுதல் செயலாளர் (ஈ . எஸ் . எஸ் . எல் .சி .) 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


No . VI(2 )/ 343/ 2009 . 

A . Sebastiammal 
( 10 -2 - 1977 ) 


July 1997 


TTS || 


113937 
Sc 0172299 


ந . க . எண் 100848 / ட்டி ( 3 )/2009 , 

17- 6 - 2009. 


No . VI(2 )/ 344/ 2009 

G . Subbulakshmi 


January 1994 


TES ||| 


ந .க . எண் 104038/ ட்டி ( 3)/ 2009, 

17 - 6 - 2009 . 


144625 
SC 044810 
143927 ) 
Sc 063064 


July 1994 


TTS || 


வி . கு . ஜெயக்கொடி , 

தலைவர், 

தேர்வு வாரியம் , 
தொழில்நுட்பக் கல்வி இயக்ககம் , 

சென்னை - 600 025 . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


